GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs. 1 .60 Paise . 


OF 


ERNMENT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


H41 


INADO 


BL 


RUTHAY 


PUBLISHED BY AUTHORITY 


40NE 7 8 


RIUMPH 


No. 5 ] 


CHENNAI, WEDNESDAY, FEBRUARY 1 , 2017 
Thai 19 , Thunmugi, Thiruvalluvar Aandu - 2048 


Part VI — Section 1 
Notifications of interest to the General Public 

issued by Heads of Departments , Etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


GENERAL NOTIFICATIONS 


இந்திய புதைபொருள் சட்டம் - புதைபொருள் அறிவிக்கை 


46 


Variations to the Approved Master Plan for the Coimbatore Local Planning Area .. 


46 -47 


DTP _ VI- 1 (5 ) — 1 


[ 45 ] 


46 / 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI _ Sec .1 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


GENERAL NOTIFICATIONS 

புதைபொருள் அறிவிக்கை 
(இந்திய புதைபொருள் சட்டம் 1878 - ன் பிரிவு 4 - ன்படி அறிவிப்பு ) 

(ந . க .எண் 2705 /2015/ ஆர்4 ) 


No . VI( 1 )/ 37 / 2017 . 


திண்டுக்கல் மாவட்டம் , திண்டுக்கல் ( மேற்கு ) வட்டம் , பலக்கனூத்து கிராமம் உட்கடை செம்மடைப்பட்டி சர்வே 
எண் . 617 - ல் உள்ள தெப்பக்குளத்தில் 29 - 01 - 2015 அன்று இரண்டடி ஆஞ்சநேயர் கற்சிலை கண்டெடுக்கப்பட்டு , திண்டுக்கல் 
மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது . சிலையின் விபரம் பின்வருமாறு : 


வ .எண் புதைபொருள் விபரம் 

எண்ணிக்கை 
(2 ) 

ஆஞ்சநேயர் கற்சிலை 
மேற்காணும் புதைபொருள் தொடர்பாக புதையல் மீது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ உரிமை கோரும் அனைவரும் 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் (பொது ) முன்பாக நேரிலோ அல்லது தன்னால் முறைப்படி 
நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ ஆஜராகி உரிமை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது . மேற்படி உரிமை கோரல் 
தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் ( பொது ) முன்பாக 24 - 02 - 2017 அன்று நேரிலோ 
அல்லது தன்னால் நியமிக்கப்படுகின்ற பிரதிநிதி மூலமாகவோ தங்கள் உரிமை தொடர்பான ஆதாரங்களுடன் நேரில் விசாரணைக்கு 
ஆஜராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


புதைபொருள் சட்டம் , பிரிவு 9 - ன்படி மேற்படி புதையல் தொடர்பாக எவரும் உரிமை கோரவில்லை என்றாலோ அல்லது 
கோரப்பட்ட உரிமை தக்க ஆதாரமின்மையால் நிராகரிக்கப்பட்டாலோ கண்டெடுக்கப்பட்ட புதைபொருள் உரிமையற்றது (Ownerless ) 
என முடிவு செய்து ஆணையிடப்படும் . 


திண்டுக்கல் , 
2017 ஜனவரி 10 . 


டி . ஜி . வினய் , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


Variations to the Approved Master Plan for the Coimbatore Local Planning Area 

( Roc . No. 1000 / 2015 /LPA - 3 ) 


[ G . O (2D ) No. 93 , Housing and Urban Development Department ( UD 4( 1)], dated 4th July 2016 ) 


No. VI(1 )/38/2017 . 


In exercise of the powers conferred by sub - section (4 ) of Section 32 of the Tamil Nadu Town and Country Planning 
Act , 1971 (Tamil Nadu Act 35 of 1972 ) and in exercise of powers conferred by the G . O .Ms.No. 94 , Housing and Urban 
Development [ UD4( 1 )] Department , dated 12 - 06 - 2009 which has been published in the Tamil Nadu Government 
Gazette No. 27 , Part II - Section 2 , Page No . 228 , dated 15 . 07 . 2009 the following variations are made to the Master 
Plan for the Coimbatore Local Planning Area approved under the said Act and published in the Housing and Urban 
Development Department Notification No . ||( 2 )/HOU/ 4377 / 94 at Page 1078 of Part II -- Section 2 of the Tamil Nadu 
Government Gazette , dated the 9th November 1994 . 


VARIATIONS 


In the said Master Plan , in the “ LAND USE SCHEDULE” under the heading “ COIMBATORE LOCAL PLANNING 
AREA ( OTHER THAN COIMBATORE CORPORATION AREA ) " under the Sub - heading ( B ) Non Notified Detailed 
Development Plan Area No. 15 , Kiranatham Village . 


(i ) Against the entry " INDUSTRIAL ” for the expression 473 ( Except 473/8 , 9 , 10 , 11 , 12 , 13 & 15 ) shall be 
substituted . ) 


Feb . 1 , 2017 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


47 


( ii) Against the entry “MIXED RESIDENTIAL ” for the expression “473/8, 9 , 10 , 11 , 12, 13 & 15 shall be added 


G .O .(2D ) No . 93 , dated 04- 07 - 2016 subject to the following condition that: 


" மாவட்ட ஆட்சியர் கோயம்புத்தூர் அவர்களது 16 - 02 - 2015 நாளிட்ட செயல்முறைகளில் குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகள் , மேலும் 
சிறப்பு நிபந்தனையாக முன்நுழைவு அனுமதி வழங்கும் புலத்தில் அமைந்துள்ள குடியிருப்பில் வசிப்பவரின் வாழ்வாதாரம் பாதிக்காத வண்ணம் 
தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தினால் அதே பகுதியில் வீடு ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அரசு அனுமதித்து 
ஆணை வெளியிடப்பட்டுள்ளது ." 


Coimbatore 12 , 
25th January 2017 . 


C . MATHIVANAN , 
Member -Secretary (Incharge ), 
Coimbatore Local Planning Authority . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


